APRIL/MAY 2023 


DETA43A — இந்தியத்‌ தத்துவங்கள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ - (10 ௩2௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

ம்‌. தத்துவம்‌ என்றால்‌ என்ன? 

உ... ஆசிவகம்‌ - பற்றி குறிப்பு வரைக. 

3. சமணம்‌ பற்றி குறிப்பு வரைக. 


4. சிலம்பின்‌ சிறப்பை எழுதுக. 


நட வேதாந்த முறைகளை தொகுத்து எழுதுக... 
6. பரிணாமம்‌ என்றால்‌ என்ன? 


7. சைவ சித்தாந்தம்‌ மனித மேம்பாட்டிற்கு ஆற்றிய பங்கு 
என்ன? 


8. பாசுபதம்‌ பற்றி குறிப்பு எழுதுக. 
9. சன்மார்க்க நெறிகளை எழுதுக. 
10. சித்தர்களின்‌ வாழ்வியல்‌ முறைகளைப்‌ பற்றி குறிப்பு 


வரைக. 


3135 


ப! 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ (5 ௬ 5 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) உலகாயதம்‌ பற்றி விரிவாக விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) மனித குலத்தின்‌ பெருமைகளை ஆசிவகும்‌ 
கொண்டு விளக்குக. 
(அ) சமணர்களின்‌ நெறிமுறைகளை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) பெளத்த மதம்‌ பற்றிய வாழ்வியல்‌ கூறுகளை 
எழுதுக. 
(அ), பூர்வ பீமாம்சம்‌ பற்றி குறிப்புரைக்கவும்‌. 
(அல்லது) 
பரிணாம 


(ஆ) மனிதகுல முறைகளை தொகுத்து 


எழுதுக. 
(அ) சைவ சித்தாந்ததின்‌ பண்புகளை விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) வீரசைவம்‌ பற்றி புலப்படுத்துக- 


(அ) வைணவ கடவுளின்‌ மகிமைகளை குறிப்பிடுக. 


(அல்லது) 
(ஆ) வள்ளலாரின்‌ சன்மார்க்க நெறிமுறைகளை 
விளக்குக. 
2 3135 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ -- 3௨10-90 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்கவும்‌. 
இந்தியத்‌ தத்துவங்களின்‌ கோட்பாடுகளை விவரிக்க. 


மனித வாழ்வியலுக்கு வழிகாட்டிய 


நிலையைக்‌ கட்டுரைக்க. 


சமணமதம்‌ 


வைசேடிகள்‌, சுத்த பிரமவாதம்‌ - குறிப்புரைக்கவும்‌. 
சைவ மதத்தின்‌ அடிப்படைக்‌ கூறுகளை விளக்குக. 


வைணவக்‌ கோட்பாடுகளை விரிவாக கட்டுரைக்க. 


8 5125 


